மூடர்களின் ஆயுதமே போர் 


ஆனைஸ் வாகலாதே 


தமிழில் கிருஷ்ணன் 


மூடர்களின் ஆயுதமே போர் 


ஆனைஸ் வாகலாதே 


தமிழில் கிருஷ்ணன் 


1ன 


நீண்ட நாட்களாக போர் நடந்து வந்ததால் 
எதற்கு போர் ஆரம்பித்தது என்றே 
தெரியாமல் போனது . 


சிகப்பு வண்ண மக்களுக்கும் நீல வண்ண 
மக்களுக்கிடேயே எப்போதும் போர் நடந்து 
கொண்டிருந்தது . ஒவ்வொரு மாலையும் போரில் 
உயிர் தப்பியவர்கள் இறந்தவர் சடலத்தை ஊருக்கு 
கொண்டு வருவார்கள் . 


சிகப்பு வண்ண ராஜாவின் இரண்டாம் விக்டோர் 
மிஞ்சியுள்ள வீரர்களை எண்ணினான் . பத்தோடு 
இருபதை சேர்த்தால் முப்பது இன்னொரு ஐம்பதை 
சேர்த்தால் எண்பது . வெறும் எண்பது வீரர்கள் 
மட்டுமே மிச்சம் இருந்தார்கள் . இவ்வளவு 
குறைவான வீரர்களை கொண்டு எப்படி போரில் 
வெற்றியடைய முடியும் என்று அழுது புலம்பினான் . 


அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் . அவன் 
பெயர் ஜூலியஸ் . தன் தந்தை நம்பிக்கை 
இழந்து இருப்பதை கவனித்த ஜூலியஸ் 
“ தைரியமாக இருங்கள் அப்பா நான் 
இருக்கிறேன் உங்களோடு ” என்றான் . 
இதை கேட்ட ராஜாவுக்கு மீண்டும் 
தைரியம் வந்தது . 


நீல வண்ண மக்களை ஆண்டு வந்த ராஜா 
பணிரெண்டாம் அர்மாண்ட் . அவனிடமும் 
எஞ்சியிருந்த வீரர்கள் எண்பது மட்டுமே . 
அவனுக்கும் ஒரு மகன் இருந்தான் . ஆர்மாண்ட் 
தளர்ந்த்திருந்த போது அவனுக்கு ஆறுதல் 
சொல்வதற்கு அவன் மகனுக்கு விருப்பம் 
இல்லை . 


ஆர்மாண்டின் மகன் பெயர் பாபியன் 
அவனுக்கு போரில் துளியளவும் ஆர்வம் இல்லை . 
அவன் பூங்காவில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு 
நேரத்தை கழித்தான் 
ஒரு நாள் அவனுக்கு இளவரசன் ஜூலியஸிடமிருந்து 
ஒரு கடிதம் கிடைத்தது . 


அதில் - 


நம் இரண்டு ராஜக்களிடமும் போர் வீரர்கள் மிக 
குறைவாகவே இருக்கிறார்கள் . 
அதனால் உனக்கு தைரியம் இருந்தால் உன்னுடைய 
வாளோடும் குதிரையோடும் களத்தில் நாளை காலை 
வந்து என்னோடு போரிடு . 
இந்த சண்டையில் யார் வெல்கிறார்களோ அவர்களே 
இந்த போரை வென்றவராவார்கள் . 


உண்மையான 
ஜூலியஸ் 


பாபியனுக்கோ குதிரையை கண்டாலே வெறுப்பு 
கடிதத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான் பாபியன் 


அடுத்த நாள் காலை இரண்டு இளவரசர்களும் 
களத்தில் சந்தித்தனர் . 
ஜூலியஸ் ஒரு போர் குதிரையில் மிடுக்காக 
வந்தான் . பாபியனோ ஒரு ஆட்டின் மேல் 
உட்கார்ந்து வந்தான் . 
" அட்ரா சக்க ” என்று பாபியனை நோக்கி 
பாய்ந்தான் ஜூலியஸ் 
மே .. மே .. மே என்று பாபியனின் ஆடு கத்தியது . 
ஜூலியஸின் குதிரையோ ஆட்டின் சத்தத்தை 
கேட்டவுடன் பயந்து போய் செங்குத்தாக இரண்டு 
கால்களையும் தூக்கி கொண்டு பின்னே ஓட 
முயற்சி செய்தது . 


இதனால் ஜூலியஸ் கீழே விழுந்தான் . 
அடி பட்டு விட்டதா என்றான் பாபியன் 
ஜூலியஸிடமிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை 
கீழே விழுந்ததினால் அடி பட்டு அவன் இறந்தே போனான் . 
அது ஒரு விபத்து என்று பாபியன் கூற முயன்றான் 
ஆனால் சிகப்பு வண்ண வீரர்களோ ஈட்டியயும் , கத்தியையும் ஏந்தி 
நின்றார்கள் . அதனால் அவன் ஓட முடிவு செய்தான் 


பணிரெண்டாம் அர்மாண்ட் போருக்கு சென்ற சென்ற தன் 
மகனுக்காக காத்திருந்தான் . 
" நீ செய்த காரியத்துக்கு வெட்கி தலை குனிய வேண்டும் ” என்று திட்டினான் 
பாபியனை 
" ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே ” என்று வருத்தத்தோடு கூறினான் . 
" ஆமாம் உன்னால் எதுவும் செய்ய முடியாது , ஜூலியஸ் ஆவது சண்டை 
போடுவதற்கு துணிந்து வந்தான் . ” என்று புலம்பினான் ராஜா . 
" அவமானம் , உன்னை பிள்ளையாய் பெற்றதற்கு ! என்னுடைய ராஜ்யத்தை விட்டே 
ஓடி விடு ! " 


இளவரசன் பாபியன் பூங்காவில் சென்று ஒளிந்து 
கொண்டான் . காலை போய் மாலையும் வந்தது . 
பாபியனை தேடி வந்த வீரர்கள் போர் களத்திற்கு 
திரும்பினார்கள் 


பாபியனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது 
இரண்டு கடிதங்கள் எழுதினான் . 
ஒன்று நீல வண்ண ராஜா பணிரெண்டாம் 
அர்மாண்ட்க்கும் மற்றொன்று சிகப்பு வண்ண 
இரண்டாம் விக்டோர்க்கும் . 


இரண்டு கடிதமும் ஒரே விடையத்தேயே குறிப்பிட்டுருந்தன . 


" நான் மஞ்சள் வண்ண மக்களின் ராஜா பேசிலோடு 
தற்போது இருக்கிறேன் . அவனுடைய பெரிய போர் படை 
இப்போது என்னுடையதே . நீங்கள் வீரம் உடையவர்களாக 
இருந்தால் உங்கள் குதிரையோடும் ஆயுதங்களோடும் 
களத்திற்கு வாருங்கள் . நாளைஉங்களை அங்கு 
சந்திக்கிறேன் . " 


உண்மையான 
பாபியன் 


பணிரெண்டாம் ஆர்மாண்ட் பாபியன் அனுப்பிய கடிதத்தை 
படித்தார் . 
" என் உதவாக்கரை மகனுக்கு படை இருக்காமாம் ? " என்று 
கத்தினார் . 
" எட்டு பேர் படையை வைத்து கொண்டு என்ன 
உளறுகிறான் அவனையும் அவன் படையையும் சட்டினி 
போல் அரைக்காமல் விடமாட்டேன் ! " 


இரண்டாம் விக்டோர் கடிதத்தை படித்த போது அவனும் 
ஆவேசம் கொண்டான் . இளவரசன் ஜூலியஸை ஏமாற்றி 
தோற்கடித்த பாபியனை துவம்சம் செய்ய வேண்டும் என்று 
நினைத்து கொண்டான் . கடிதத்தை பையினுள் போட்டு 
கொண்டு தூங்க சென்றான் . 


அடுத்த நாள் காலை இரண்டு நாட்டு படைகளும் களத்திற்கு வந்து 
சேர்ந்தன . 
சிகப்பு வண்ண மக்களின் ராஜா நீல வண்ண ராஜாவை பார்த்து “ நீ 
இங்கு என்ன செய்கிறாய் . களத்தை விட்டு வெளியேறு ! நான் இங்கு 
மஞ்சள் வண்ண ராஜாவின் படையோடு சண்டை போடுவதற்கு 
வந்துள்ளேன் என்றான் ! " 
" எனக்கு ஒன்றும் புரியவில்லை " என்றான் சிக்கப்பு வண்ண மக்களின் 
ராஜா இரண்டாம் விக்டோர் . 


இரண்டு ராஜாக்களும் இருவரின் கடிதங்களையும் ஒப்பிட்டு 
பார்த்தனர் . அது இரண்டுமே அச்சடித்தால் போல் ஒரே கடிதம் 
தான் . 
" எத்தனை வீரர்கள் அவனோடு இருப்பார்கள் ? என்று 
நினைக்கிறீர்கள் ” என்று பணிரெண்டாம் ஆர்மாண்ட் 
கேட்டான் . 
" எட்டு , என்பது , எண்ணூறு கூட இருக்கலாம் ” என்றான் 
இரண்டாம் விக்டோர் . 
" எவ்வளவு பேர் இருந்தால் என்ன ? நீல வண்ண படை 
வீரர்கள் தைரியமானவர்கள் " என்றான் அர்மாண்ட் 
"சிகப்பு வண்ண மக்களாகிய நாங்கள் 
பயமற்றவர்கள் ” என்றான் இரண்டாம் விக்டோர் . 


நேரம் போய் கொண்டிருந்தது . மதிய உணவு 
வேலையும் வந்தது . சிகப்பும் நீளமும் மஞ்சளுக்காக 
காத்திருந்தது . போர் களத்தில் காத்திருத்தல் என்பது 
மிகவும் வீரர்களை சோர்வடைய செய்யுக்கூடியது . 
" ஐயா நாம் எண்ணூறு வீரர்களோடு போர் புரிய 
வேண்டுமென்றால் நாம் இருவரும் ஒரே படையாக 
மாற வேண்டும் ” என்றான் பணிரெண்டாம் ஆர்மாண்ட் 
இரண்டாம் விக்டோரை பார்த்து . 
" ஆமாம் அதுவே நல்லது ” என்றான் இரண்டாம் 
விக்டோரும் . 


கூட்டணி வீரர்கள் மதியம் முழுக்க காத்திருந்தனர் 
இரவு உணவிற்காக ரொட்டி தயார் செய்யப்பட்டது . 
இரவு முழுக்க களத்தில் இருக்க முடிவு செய்தனர் . 
ஏனென்றால் மஞ்சள் வண்ண படையினர் திடிரென்று 
தாக்கினால் ? அதற்காக 


இரண்டாம் நாளும் ஆயிற்று மஞ்சள் படை வீரர்கள் 
வருவதாய் தெரியவில்லை. படை வீரர்கள் டென்ட் போட 
ஆரம்பித்து விட்டார்கள் , குளிர் காய்வதற்கு தீ பற்ற 
வைத்தனர் . சமைப்பதற்கு பாத்திரங்களும் , மற்ற 
தின்பண்டங்களும் எடுத்து வந்தனர் . வெறும் ரொட்டியை 
தின்று எவ்வளவு நேரம் போக்குவது . 


நான்காம் நாளில் பெண்கள் குழந்தைகளோடு களத்திற்கு 
வந்தனர் , அவர்களை தேடி மற்ற பிள்ளைகளும் வந்து 
சேர்ந்தனர் . அவர்களோடு மாடு , பன்றி , கோழிகள் எல்லாம் 
வந்தன . பெரிய பிள்ளைகள் பொருட்களை கொண்டு 
வருவதும் போவதுமாக இருந்தனர் . 


பத்தாம் நாளில் போர்க்களம் ஒரு கிராமத்தை 
போல் தோற்றமளித்தது . 
"சிகப்பு வண்ண மக்கள் "நான் ஏமாற்றி 
இளவரசனை கொன்று விட்டதாக நினைத்தார்கள் . 
நீல வண்ண மக்களோ நான் ஒரு உதவாக்கரை 
என்று நினைத்தார்கள் . என்னிடம் ஒரு படையும் 
இல்லை , ஆனாலும் நான் போரை நிறுத்தி 
விட்டேன் ” . இப்படி பாபியனின் மனதில் 
எண்ணங்கள் ஓடி கொண்டிருந்தது . 


மஞ்சள் வண்ண மக்களின் ராஜாவான நான்காம் பாசிலை 
பாபியன் சந்தித்தான் . போர் கதையை கேட்ட பாசில் விழுந்து 
விழுந்து சிரித்தான் . ஆனால் இளவரசன் ஜூலியஸ் 
இறப்பிற்கு வருந்தினான் . மற்ற வீரர்கள் சாவுக்கும் மிகுந்த 
வருத்தம் அடைந்தான் . 


பாபியன் ஒரு புத்திசாலி மட்டுமல்ல 
தைரியசாலியும் கூட என்பதை 
உணர்ந்தான் நான்காம் பாசில் . அவனுக்கு 
வாரிசு இல்லாததால் பாபியனை மஞ்சள் 
வண்ண மக்களுக்கு தனக்கு பிறகு ராஜாவாக 
இருக்க வேண்டி கொண்டான் . 


நெடு நாட்களுக்கு பிறகு பாபியன் மஞ்சள் 
வண்ண மக்களின் ராஜாவாக நாட்டை 
ஆண்டான் . அவனுடைய ஆட்சி காலத்தில் 
போர் என்பதே இல்லை . மக்கள் 
அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர் . 


முடிவு 


